


ட திருக்கோயில்கள்‌ வழிகாட்ட 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 


தமிழ்நாடு அரசு 





E இந்து சமய அறநிலையத்துறை வெளியீட 


தலைப்பு 
பக்கங்கள்‌ 
விலை 
முதல்‌ பதிப்பு 


வெளியீடு & 
வடிவமைப்பு 


முன்‌ அட்டை 
பின்‌ அட்டை 


அச்சாக்கம்‌ 


திருக்கோயில்‌ வழிகாட்டி 


343 


ரூ. 


2014 


இந்து சமய அறநீலையத்துறை 
தமிழ்நாடூ அரசு 


பெரிய கோயில்‌, தஞ்சாவூர்‌. 
மகாமகக்‌ குளம்‌, கும்பகோணம்‌. 


நாடார்‌ பிரஸ்‌, கும்பகோணம்‌. 








அமைதி வளம்‌ வளர்ச்சி 





மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
செல்வி ஐ ஜெயலலிதா அவர்கள்‌ 


“கோயில்கள்‌ பொதுமக்களின்‌ சொத்துக்கள்‌, ஜாதி, 
சமய வேறுபாடின்றி அனைவரும்‌ கூடுகின்ற சமுதாயக்‌ 
கூடங்கள்‌. கல்விச்சாலைகள்‌ என்கின்ற உணர்வோடு பார்க்கும்‌ 
போது ஆலயத்‌ திருப்பணி உண்மையிலேயே, ஒரு உன்னத 
சமுதாயப்‌ பணி என்பதில்‌ சந்தேகமே இல்லை." 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்‌ 
புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்‌ 


தலைமைச்‌ செயலகம்‌ 
சென்னை - GOO 009. 


பூ.செந்தூர்பாண்டியன்‌ 
இந்து சமயம்‌ மற்றும்‌ 





நாள்‌ : 23.05.2014 
வாழ்த்துச்‌ செய்தி 

ஒலியின்‌ ஓசையாய்‌, ஓங்காரத்‌ திருவடியாய்‌ எல்லோரும்‌ போற்றும்‌ 
வெற்றித்‌ தீருமகளாய்‌, தமிழர்களின்‌ குலவிளக்காய விளங்கும்‌ 
மாண்புமிகு இதய தெய்வம்‌ அம்மா அவர்களின்‌ நல்லாசியோட௫ 
இந்த வாழ்த்துச்‌ செய்தியை வழங்குகிறேன்‌. 

இலட்சிய வேட்கையுடன்‌, உலகமே வியந்து போற்றும்‌ உன்னதத்‌ 
திட்டங்களால்‌, தொலைநோக்குப்‌ பார்வையால்‌ தமிழகத்தை முதன்மை 
மாநிலமாக எல்லாத்துறைகளிலும்‌ வழிநடத்தும்‌ அம்மா அவர்களின்‌ மணி 
மகுடச்‌ செயல்களில்‌ ஒன்றாக இத்திருக்கோயில்கள்‌ வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ 
அமைகீறது. 

பிறவி எடுத்ததன்‌ பலனை ஒவ்வொரு மனிதனும்‌ அடைய வேண்டும்‌ 
என்றால்‌ ஆன்மாவைப்‌ பற்றி அறிய வேண்டும்‌. ஆன்மாவைப்‌ பற்றி அறிய 
ஒரே வழி தீருக்கோயில்களுக்குச்‌ சென்று வழிபடுவதே. மனித மனம்‌ உயரவும்‌, 
சமூக வாழ்க்கைச்‌ சிறக்கவும்‌ அனைவருக்கும்‌ வழிகாட்டியாகத்‌ திகழ்வது 
திருக்கோயில்களே. 

தமிழகத்தின்‌ பெருமையே திருக்கோயில்களைச்‌ சார்ந்துதான்‌ 
அமைகிறது. கோயில்‌ தீருநகரான தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ திருக்கோயில்‌ வழிகாட்டிப்‌ 
புத்தகம்‌ பக்தர்களுக்கும்‌, பக்திச்‌ சுற்றுலாப்‌ பயணிகளுக்கும்‌ கருத்துப்‌ 
பெட்டகமாகவும்‌, கருவூலமாகவும்‌ திகழும்‌ என்பதில்‌ ஐயம்‌ இல்லை. 

இவ்வழிகாட்டிப்‌ புத்தகம்‌ எல்லாவகையிலும்‌ மின்னி மிளிர்கிறது. 
இதனை நேர்த்தியோடு உருவாக்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும்‌, வாங்கிப்‌ 
பயன்பெறும்‌ உள்ளங்களுக்கும்‌ என்‌ அன்பையும்‌, நெஞ்சம்‌ நிறைந்த 
வாழத்துக்களையும்‌ நெகிழ்வோடு பதிவு செய்கிறேன்‌. 


அன்புடன்‌ 


1. GA 


(பூ.செந்தூர்பாண்மழயன்‌) 


Vi 


சுற்றுலா, பண்பாடூ மற்றும்‌ 
அறநீலையங்கள்‌ துறை, 
தலைமைச்‌ செயலகம்‌, 

சென்னை - 600 009 
தொலைபேசி : 044 - 25670820 


முனைவர்‌.ஒரா.கண்ணன்‌ 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌ (8: 





வாழ்த்துரை 
தமிழ்நாட்டிலுள்ள தீருக்கோயில்களைப்‌ பற்றிய வரலாறுகளை 
மாவட்ட வரிசையாக எழுதி வெளியிடூவது காலத்தின்‌ தேவையாகவுள்ளது. 
இதனை ஆன்மீக அன்பர்கள்‌ பெரிதும்‌ எதிர்நோக்கியுள்ளனர்‌. தமிழக 
நாகரிகம்‌ திருக்கோயில்‌ நாகரிகமே. 
“கோயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டாம்‌ 


திருக்கோயிலில்லாத தீருவிலூர்‌ 


என்னும்‌ கருத்தாழம்‌ தமிழக மக்களிடையே அழுந்தி உள்ளது. வாழ்க்கைச்‌ 
சூழல்‌ மற்றும்‌ கால வளர்ச்சியில்‌ பல்வேறு சிக்கல்களை எதீர்கொள்ளத்‌ துணியும்‌ 
போது ஏற்படும்‌ மனச்சலனங்கள்‌ ஆன்மீகத்‌ தேடல்களை அதிகரித்துள்ளன. 
பாடல்‌ பெற்ற தலங்கள்‌, பரிகாரத்‌ தலங்கள்‌, மங்களாசாசனம்‌ செய்யப்பெற்ற 
திருக்கோயில்கள்‌, இராசித்‌ தலங்கள்‌ என மக்கள்‌ தங்களின்‌ தேவைகளுக்கேற்ப 
திருத்தலங்கள்‌ நோக்கீப்‌ பயணிக்கத்‌ தொடங்கியுள்ளனர்‌. 

ஒரு கோயிலைப்‌ பார்க்கும்போது அதில்‌ உள்ள கல்‌ சிற்பங்கள்‌, 
மரச்சிற்பங்கள்‌ மற்றும்‌ பண்டை ஓவியங்கள்‌ (Murals) அக்கோயிலின்‌ தல 
வரலாற்றை எடுத்துரைக்க அங்கே எவரும்‌ இலர்‌. பல கோயில்களில்‌ இராமாயணம்‌, 
மகாபாரதம்‌, தீருவிளையாடல்‌ புராணம்‌ போன்ற காப்பியங்களில்‌ வரும்‌ புராண 
வரலாற்றுக்‌ காலத்தில்‌, இறைவன்‌ நடத்திய தீருவிளையாடல்கள்‌ காட்சிப்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ எடுத்துரைக்கப்‌ படுகின்றன. உதாரணமாகத்‌ தீருப்புடைமருதூர்‌ 
இராஜகோபுர ஓவியங்கள்‌, திருக்குற்றாலச்‌ சித்சபை ஓவியங்கள்‌ போன்றவை. 
ஆதலால்‌, அதிகார பூர்வமாக வெளியிடப்படும்‌ இவ்வழிகாட்டி நூல்‌ செல்லும்‌ 
கோயில்களைப்‌ பற்றி அறிவதற்கு இன்றியமையாததாக இருக்கீறது. 

மேலும்‌ வெளிநாட்டு உள்நாட்டுச்‌ சுற்றுலாப்‌ பயணிகள்‌, குறிப்பாக இந்து 
மதத்தின்‌ மீதும்‌ இந்தியாவின்‌ பண்டைய கலாசாரத்தை அறியவும்‌ தங்கள்‌ பயணத்‌ 
தீட்டங்களை வகுக்க இவ்வழிகாட்டி நூல்‌ நல்ல உறுதுணையாக அமையும்‌. 


vil 


மாவட்டந்தோறும்‌ இவ்வழிகாட்டி நூல்கள்‌ இந்து சமய அறநிலையத்‌ 
துறையினரால்‌ வெளியிடப்பட்டமைக்கு என்‌ மனமார்ந்த வாழ்த்துக்கள்‌. எல்லா 
மாவட்டங்களையும்‌ அடக்கீய மாநீல அளவிலான ஒரு வழிகாட்டி நூலையும்‌, 
மாவட்ட நூல்களைச்‌ சுருக்கி வெளியிட வேண்டும்‌ என்று பிரார்த்தித்துக்‌ 
கொண்டூ வாழ்த்துகிறேன்‌. 

ஆலயம்‌ தொழுவது சாலவும்‌ நன்று என்பது அவ்வைப்‌ பிராட்டியாரின்‌ 
நல்லுரையாகும்‌. அறம்காத்த பண்டைத்‌ தமிழ்‌ மன்னர்கள்‌ அறச்சின்னங்களாக 
ஆலயங்களை எழுப்பி, தத்தம்‌ இயல்பிற்கேற்றவாறு பொன்னும்‌ பொருளும்‌ 
வழங்கி அவைகளைப்‌ பண்புக்‌ களஞ்சியங்களாக உருவாக்கி வைத்துள்ளனர்‌. 
அண்டை நாட்டார்‌ வந்து வியந்து போற்றும்‌ கவின்கலைச்‌ சிற்பங்களையும்‌, 
ஓவியக்‌ கலைகளையும்‌ ஒவ்வொருவரும்‌ கண்டு பேறு உவகைக்‌ கொள்ள வேண்டிய 
ஒன்றாகும்‌. தீருக்கோயிலின்‌ தொன்மை கருதி மாவட்டந்தோறும்‌ உள்ள 
திருக்கோயில்களுக்குச்‌ சென்று கண்ணாரக்‌ கண்டு, நெருக்குருக நீன்று, 
நீனைந்தேந்தி வழிபட ஏதுவாக மாவட்டக்‌ கையேடு தலஹலாற்றோடுூவவளியிடுவது 
பக்தர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாகும்‌. 

இக்கையேடூ வவெளியிடுவதற்குத்‌ தலவரலாறு முதல்‌ அப்பகுதி 

திருக்கோயில்களின்‌ தனிச்சிறப்புகள்‌ வரை கொடுத்துதவி, மாவட்டந்தோறும்‌ 
இந்நூல்‌ வெளியிட உறுதுணை புரிந்த அத்துணை அன்பர்களுக்கும்‌ 
வாழ்த்துக்கள்‌. 


அன்புடன்‌ 
on (hb 
gn be மை 


(முனைவர்‌ ஒரா.கண்ணன்‌) 


vill 


ப.தனபால்‌, எம்‌.ஏ., பி.எல்‌., 
ஆணையர்‌ 


15, உத்தமர்‌ காந்தி சாலை, 

நுங்கம்பாக்கம்‌, சென்னை - 600 034 
அலுவலகம்‌ : 044-2833 4815 

நீகரி : 044-2833 4816 
மின்னஞ்சல்‌ : t௩.endownments@gmail.com 





வாழ்த்துரை 

“கால்களால்‌ பயன்‌என்‌ கறைக்கண்டன்‌ உறை கோயில்‌ 

கோலக்கோபுரக்‌ கோகாணம்‌ மாக்‌ கால்களால்‌ பயன்‌என்‌” 
என்னும்‌ நாவுக்கரசரின்‌ நன்மொழிக்கேற்ப, ஆயிரம்‌ நாமம்‌ உரைப்பினும்‌ 
அணுப்பொழுதாவது அவன்‌ அருளாலே அவன்‌ தலம்‌ நீன்று அவன்‌ தாள்‌ 
வணங்கி மகிழ்வதற்கு ஈடில்லை என்பார்கள்‌. இப்பேரின்பத்தை எந்நாளும்‌ 
அனுபூதியடையக் கிடைத்த வாய்ப்பு வாழ்நாளில்‌ கிடைத்த பிறவிப்‌ பயனாகும்‌. 

சமயத்தின்‌ மூலம்‌ உயர்‌ பண்பினையும்‌, ஒழுக்கத்தையும்‌, நம்பிக்கையையும்‌, 
இடர்பாடுகளைச்‌ சமாளிக்கும்‌ மனப்பான்மையும்‌ ஏற்படுத்துதல்‌ முடியும்‌. 
உண்மை, தூய்மை, அன்பு, நேர்மை, அயராத நம்பிக்கை போன்ற உயர்‌ 
பண்புகளை மக்களிடையே ஏற்படுத்தி மனித ஆளுமை வளர்ச்சிக்குப்‌ 
பெரிதும்‌ உதவுவது தீருக்கோயில்கள்‌ சார்ந்த பண்பாட்டு அசைவுகளே 
ஆகும்‌. அதனாலதான்‌ அரசன்‌ முதல்‌ சாமானியவன்‌ வரை அவரவர்‌ 
அரண்மனைகளையும்‌ இல்லங்களையும்‌ காப்பதைவிட ஆலயங்களைக்‌ 
காத்து வந்தனர்‌. அந்த வகையில்‌ தமிழகத்தின்‌ ஒவ்வொரு தலமும்‌ ஒரு 
சிறப்புப்‌ பெற்றவை. தலங்கள்‌ தோறும்‌ தரிசிப்பதால்‌ முன்னோர்கள்‌ தடம்‌ பதித்த 
மண்ணிலநாமும்‌ சென்று புண்ணியம்‌ அடைந்தவர்களாகிறோம்‌. 

நல்லறம்‌ செய்து நற்கதி எய்திடச்‌ சென்றிடுவீர்‌! சிறப்புப்‌ பெற்ற 
திருக்கோயில்களுக்குப்‌ பக்கி நெறியினிற்‌ சென்று பரகதிவேட்கையராகிப்‌ 
பாவம்‌ நீக்கிச்‌ சித்திபெற முயல்வோர்க்கு இந்நூல்‌ பெரிதும்‌ ஆற்றுப்படுத்தும்‌. 

இவ்வழிகாட்டி நூல்‌ வவளிவர உதவிய ஆன்மீக எழுத்தாளர்‌ காலஞ்‌ 
சென்ற தீரு. மயன்‌ அவர்களின்‌ பணி போற்றுதற்குரியது. இந்நூல்‌ வெளிவர 
உதவிய நல்‌ உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்து, அனைவரும்‌ 
இறைவன்‌ தீருவருளால்‌ எல்லா வளமும்‌ பெற்றுப்‌ பல்லாண்டூ வாழ வாழ்த்துகிறேன்‌. 

நன்றி, 
UA NY on 


(ப.தனபால்‌) 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 


கடலூர்‌ 


திருவிடைமருதூர்‌ (: 


நாகப்பட்டினம்‌ Y 


கும்பகோணம்‌ | 
திருச்சிராப்பள்‌6 
திருவையாறு 


ஒரத்தநாடு 


புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை 





பொருளடக்கம்‌ 


திருவையாற்றைச்‌ சுற்றி 
பாபநாசத்தைச்‌ சுற்றி 
கும்பகோணத்தைச்‌ சுற்றி 
திருவிடைமருதூரைச்‌ ௬ 
பட்டுக்கோட்டையைச்‌ சுற்றி 


பேராஷாணியைச்‌ சுற்றி 


Xi 


1-45 


46 - 102 


103 - 170 


154 - 205 


206 - 246 


247 - 267 


268 - 277 





தஞ்சையைச்‌ சுற்றி 


திருக்கானூர்‌ 


நெல்லித்தோப்பு 
ஓ 


இ 
புன்னைநல்லூர்‌ 


சூரக்கோட்டை 





XII 





1. தஞ்சாவூர்‌ 


2. சூரக்கோட்டை 
3. திருக்கானூர்‌ 

4. வல்லம்‌ 

5. புன்னைநல்லூர்‌ 
6. நெல்லித்தோப்பு 


7. கரந்தை 


xili 


தஞ்சையைச்‌ சுற்றி... 


1-25 


26 - 27 


28 - 29 


30 - 34 


35 - 39 


40 - 41 


42-44 


XIV 


